GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 / 2009 - 11 . 
[Price : Rs . 4 . 00 Paise . 


E 
TAM 


PA 

. 


. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNAD 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


RIUMPHS 


No. 16 ] 


CHENNAI, WEDNESDAY, APRIL 29 , 2009 

Chithirai 16 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 
Tamil Nadu Value Added Tax Act Amendment to Notification 

HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


. 


130 


Tamil Nadu Highways Act: 


Declaration of certain Roads as Highways and Classification of 

Roads — Amendment to Notification 


130 


Withdrawal from Acquisition of Lands 


. 


. 


130 


HOME DEPARTMENT 


. 130 - 133 


Central Motor Vehicles Act : 
Resolution to exemption for alteration in Motor Cycles .. 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
தொழிற்தகராறுகள் சட்டம் : 
Disputes between Workmen and Managements referred to 

Industrial Tribunal for Adjudication 
Disputes between workmen and Managements referred to 

Labour Courts for Adjudication 
பிழைத்திருத்த அறிவிக்கை 

. . . 


.. 133 - 134 


.. 134 - 138 


. 


137 


D .T.P .- 11-2 ( 16 ) — 1 


[ 129 ] 


130 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Withdrawal from Acquisition of Lands 
under the Tamil Nadu Highways Act. 


Amendment to Notification under Tamil Nadu 

Value Added Tax Act. 


[G .O . Ms. No . 40 , Commercial Taxes and Registration (B2), 
9th April 2009, Liri Goof! 27, $ ( Thu 3600T6 – 2040.] 

No.11(2 )/CTR / 179 / 2009 . - In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 86 of the Tamil Nadu 
Value Added Tax Act, 2006 (Tamil Nadu Act 32 of 2006 ), the 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Fifth Schedule to the said Act: 


[G . O . Ms.No . 62, Highways and Minor Ports (HF2), 

9th April 2009.) 
No. II ( 2 )/HWMP/ 181/ 2009 . — Under sub - section ( 1 ) of 
Section 16 of Tamil Nadu Highways Act, 2001 (Tamil Nadu 
Act 34 of 2002), the Governor of TamilNadu hereby withdraws 
from acquisition of the land specified in the Schedule below 
in respect of which acquisition of land for formation of 
Chidambaram Bye -pass road in Pallipadai Village , 
Chidambaram Taluk , Cuddalore District was approved and 
published by the Highdays Department at page No . 2 of 
Part 1 — Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary ( Issue No . 119 ), dated 24th April 2008 and 
actual possession of which was not taken by or on behalf 
of the Government: 


AMENDMENT 


In the Fifth Schedule , after serial number 12 and the entry 
relating thereto , the following serial number and entry shall, 
respectively be added , namely: 
" 13. The United Nations High Commissioner for Refugees ." . 


THE SCHEDULE 


RAJEEV RANJAN , 
Secretary to Government. 


Cuddalore District, Chidambaram Taluk, 

Pallipadai Village . 
Government, wet (House site ), S .No. 4 -2E1, Owner/ 
Person interested Thiyagarajan , Ganapathy and Velmurugan 
0 . 00 . 27 hectare . 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


Declaration of Certain Roads as Highways and 
Classification of Roads under Tamil Nadu Highways Act. 


K . ALLAUDIN , 
Principal Secretary to Government. 


Amendment to Notification . 


HOME DEPARTMENT 


[G . O . Ms. No. 59, Highways and Minor Ports (HN1), 
3rd April 2009, Panguni 21, Thiruvalluvar Andu 2040.] 


Resolution to exemption for alteration in Motor Cycles 

under Central Motor Vehicles Act. 


No.II( 2 )/HWMP / 180 / 2009 . - In exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Highways Act, 
2001 (Tamil Nadu Act 34 of 2002), the Governor of Tamil 
Nadu , on the recommendation made by the State Highways 
Authority , hereby makes the following amendments to the 
Highways Department Notification No . ||(2 )/HW /894 /2003 , 
published on pages 1 to 154 in Part 11 - Section 2 
Supplement of the Tamil Nadu Government Gazette , 
dated the 31st December 2003: 


[G .O . Ms. No . 261, Home (Transport -VII) 

31st March 2009.) 
No. 11 ( 2 )/HO / 182/ 2009. — The following Notification of 
Government of India , Ministry of Shipping, Road Transport 
and Highways , New Delhi, dated the 23rd July 2008 is 
republished : 


MINISTRY OF SHIPPING , ROAD TRANSPORT 

AND HIGHWAYS . 
(Department of Road Transport and Highways ) 


AMENDMENT. 


(MVL SECTION ) 


Resolution 


New Delhi, the 23rd July 2008 . 


In the said Notification , in the Annexure in the tabular 
column under the heading " I. Chengalpattu (H ) Division ” 
under the sub - heading " C -Other District Roads " : 

(i) In Columns ( 1 ) to (5 ) after serial number 388 
in column ( 1) and the entries relating thereto in columns 
( 2 ) to (5 ), the following Serial Number and entries shall 
respectively be inserted namely : — “ 389” “Chitlapakkam Road" 
“ O” “ 2 .4 " " 2 .4 . Kms" 

(ii) In Column (5 ) for the expression “ 1559 .570" against 
the Expression “ Total” the expression " 1561. 970" 
shall be substitued . 


No . RT - 11012 / 12/01-MVL . - In the recent past, the 
Government have received a number of representations from 
persons with disability , highlighting the problem being faced 
by them due to non - availability of invalid carriages in the 
market as well the policy of banning alteration in motor 
vehicles under Section 52 of the Motor Vehicles Act, 1988 . 


Apr. 29 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


131 


(x ) Permission will stand withdrawn once the vehicle 
is sold to some other party . 

(xi) Valid certificate or retro fitment kit from authorized 
Test Agency will be produced . 

(xii) Valid certificate of authorized workshop for the 
fitment of approved retro fitment kit will be produced . 

(xiii) Above alteration should be permitted only in the 
hom wall 
non transport vehicles . 

6 . All State /UT Governments are requested to consider 
the cases relating to retro fitment of side car in two wheelers/ 
fitment of additional two wheels at the rear on both the side 
as per the following procedure : 


PROCEDURE FOR APPROVAL OF RETRO FITMENTI 

ADAPTATION KIT FOR TWO WHEELED VEHICLE 

FOR PHYSICALLY CHALLENGED PERSON . 
10. Ohi 


Facillitate the person with lower limb disabilities to drive 
the two wheelers . 


2 . Section 2 ( 18 ) of the Motor Vehicles Act , 1988 defines 
" invalied carriage" as motor vehicle especially designed and 
constructed for the use of a person suffering from some 
physical defect or disability and used solely by or for such a 
person . Not being a commercially viable proposition , OEMs 
do not manufacture invalid carriage . Further, the degree and 
nature of disability also varies from person to person . 

3 . Prior to the amendment made in the Act in the 
year 2000 , alterations in Motor Vehicles were possible with 

with 
the approval of concerned registering authority . Section 52 
was amended in the year 2000 to impose ban on alteration 
of motor vehicles to ensure that the vehicles conform to the 
originally approved prototype . Consequently , the registering 
authorities stopped the registration of modified / altered two 
wheelers. Proviso to Section 52 ( 1 ), however, empowers 
Central Government to grant exemption for alteration of motor 
vehicles in a prescribed manner for a specific purpose . 

4 . The matter was , therefore , considered in this 
Department to find a way out to provide a suitable two wheeler 
to the persons with disability without compromising on their 
safety , as well as safety of other road users . 

5 . Keeping in view the above , the Government, in exercise 
of powers conferred under third proviso to Section 52 of the 
Motor Vehicles Act, 1988 , hereby grants exemption for 
alteration in motorcycles [defined in Section 2 ( 27 ) of the Act] 
for use of physically challenged persons by the concerned 
State Governments , in the manner specified in the Annexure 
attached with this Order, subject to the following conditions : - 

(0) Retro fitted vehicles should not be categorized as 
" Invalid Carriage" as these vehicles will not be meeting the 
definition of "Invalid Carriage” given under Section 2 ( 18 ) of 
the Motor Vehicles Act, 1988. 

( ii) Even after adding the side car on the left side of the 
scooter the seating capacity will remain same and the side 
car should not be utilized for carrying luggage . 

(iii ) Such permission may be given to the person with 
disability if he is the owner of the altered vehicle . 

(iv ) Such permission should not be considered if 
prototyped vehicle is available in the market. 

(v ) Permission for alteration should be valid if the person 
with disability is driving the vehicle . 

(vi) It will be the personal responsibility of the person 
with disability to keep the vehicle in fit condition /drive it carefully 
so that there may not be any safety hazard . 

(vii) Permission will be subject to obtaining a medical 
fitness certificate from the competent medical authority to 
drive the vehicle . 

(viii) Person with disability has to give the driving test 
and obtain necessary permission from the Licensing Authority 
to drive the altered vehicle . Ability of the person with disability 
should be considered while deciding his ability to drive a 
vehicle with prescribed modifications. A person with loco 
motor disability is required to have the modification in the 
specified vehicle as prescribed by a Specialist Doctor in 
Physical Medicine and Rehabilitation (PMR )/Orthopaedic 
Suregeon . 

( ix ) Necessary entry in the RC about the alteration will 
be made by the concerned registering authority . 


2. 0 Possible Modification in the Vehicle . 
2 . 1 Fitment of side Car: 

(a ) 2-wheeler vehicle can be modified by fitment of a 
sidecar on the left side of the vehicle . 

( b ) While carrying out such a modification , it shall be 
ensured that minimum changes are made on the basic 
structure of the vehicle . 

(c ) In case the original vehicle has any foot controls 
(such as accelertor, brake , clutch or gear shift ), such controls 
shall be adapted for operation by hand . 

( d ) The vehicle shall have device to intentionally lock 
the wheels in order to prevent rolling of vehicle (in situations 
like alighting the vehicle , stopping the vehicle on the gradient, 
etc .) 

(e ) The vehicle shall have either hand start or electric 
starting mechanism . 

( ) Clamping arangements shall be provided for carrying 
person s aids /crutches etc . 
perse 

2. 2. Fitment of additional two wheels at the rear on both 
the side: 

(a ) 2 -Wheeler vehicle can be modified by fitment of 
additional two wheels to provided balancing/stability to the 
vehicle . The additionally fitted wheels shall have preferably 
the same size and specification of the original rear wheel . 

(b ) While carrying out such a modification , it shall be 
ensured that minimum changes are made on the basic 
structure of the vehicle . 

(c ) In case original vehicle has any foot controls (such 
as accelerator, brake , clutch or gear shift), such controls 
shall be adapted for operation by hand. 

(d ) The vehicle shall have device to intentionally lock 
the wheels in order to prevent rolling of vehicle (in situations 
like alighting the vehicle , stopping the vehicle on the gradient, 
etc .) 

( e ) The vehicle shall have either hand start or electric 
starting mechanism . 


132 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part IISec. 2 


(1) Clamping arrangements shall be provided for 
carrying person s aids /crutches etc . 
3.0 Approval of Retro Fitment/Adaptation Kit. 

3. 1 Application for approval. 

Kit manufacturer shall submit the already type approved 
vehicle model fitted with retro fitment/adaptation kit along 
with technical information as per details given in 
Annexure A . 


4.4 Indentification Symbol . 

The vehicle shall carry following symbol in the front and 
at rear, indicating that the vehicle is meant for driving by a 
physically challenged person . The symbol shall be made up 
of retro -reflective material (tape ). 


Blue 


White 


4 . 0 Requirements . 

The vehicle model fitted with retro fitment / adaptation 
kit shall be tested for : 


Size : 80 x 80 mm 


5 .0 Approval ofworkshops for the fitment of approved kits . 

The kit manufacturer shall identify the workshops , which 
shall carry out the fitment on his behalf . This shall be done 
on the basis of: 

- Competence. 


4 . 1 Functional Brake Test. 

Vehicle shall be driven on a normal city road at 50 
kmph speed (as indicated on speedometer). Both brakes 
( front and rear) shall be applied together and the stopping 
behavior of the vehicle shall be checked . During this test, the 
vehicle shall not show any instability or unsafe condition . 

4.2 Functional Grade ability Test. 

The vehicle shall be driven on the gradient such as city 
fly over. While negotiating the gradient, brakes shall be 
applied . The vehicle shall not skid and roll back . On release 
of brake , the vehicle shall be able to easily climb the gradient. 


- Availability of necessary equipments. 


- Experience in the relevant field . 


- Trained manpower, etc . 


4 . 3 Fixing of Retro -Reflective Tape. 

4 . 3 . 1 Retro -reflective tape , red in colour and having 
minimum width of 20 mm , shall be affixed running across 
the width on the rear side of the sidecar or on the additional 
wheels (as the case may be ) to indicate the presence of 
additional fitment and the width of vehicle from the rear as 
shown below : 


( 1) 


Red 
Retro-Reflective 

Tape 


6 .0 Types of physical disabilities that can be considered 

for use of above vehicles with retro fitted kit . 

Following criteria for grant of DL should be followed : 
Nature of limb disability. Recommendation . Remarks. 

- (2 ) 
Left lower limb 

Can be 
(partial or full) 

considered 
Right lower limb 

Can be 
(partial or full ) 

considered 
Both lower limb 

Can be 
( partial or full) 

considered 
Left / Right upper limbs Can be 
(partial or full) 

considered 
Both upper limb (partial) Can be 

Normal operation 
considered 

by hands is very 
under special critical. Such 
circumstances situations may be 

considered under 
special circum 

stances 
Combination of one Can be 
lower limb and upper limb considered under 

sspecial circumstances 


Vehicle fitted with 

Vehicle fitted with 
two rear wheels 

side car 
4 .3 . 2 Retro -reflective tape , red in colour and having 
minimum width of 20 mm , shall be affixed running across 
the width on the rear side of the sidecar or on the additional 
wheels (as the case may be) to indicate the presence of 
additional fitment and the width of vehicle from the rear as 
shown below : 


CD 


Retro -Reflective 
Tane 


White 
Retro Reflective 
Tare 


14 


Medical Certificate for the purpose of DL would be given 
at the District level by a duly constituted board comprising of 
CMO as chairman , one medicine specialist and one subject 
matter specialist (PMR / Orthopedics surgeon ) as member 
in District hospitals or by a Medical College , where the board 
will consist of Medical Superintendent or his authorized 
representative as chairman and two subject matter specialists 
(PMR / Orthopedic surgeon ) as members . 


Vehicle had with 
two rear wheels 


Vehicle fitted with 

side car 


Apr . 29, 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


133 


NEXURE 


தொழிற் தீர்ப்பாயத்தின் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
TECHNICAL INFORMATION TO BE SUBMITTED BY 
THE RETRO FITMENT KIT MANUFACTURER 

மேலும் 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
1 Retro fitment Kit Manufacturers 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
name and address 

சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( 1 ) 

இணைப்பு 
Tel . No. 

எழுவினா 
Fax No . 
E mail address 

கோவை , உப்பிலிபாளையத்தில் உள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணியா 

மில்ஸ் லிமிடெட் என்னும் ஆலையில் பணிபுரிந்து வரும் 
Contact person 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு 
Website address , if any . 

மேலாக நிர்வாகம் வாரத்திரல் 6 நாட்கள் வேலை கொடுப்பதற்கு 

பதிலாக 5 நாட்கள் வேலை கொடுத்து வருவதாகவும் , இதனால் 
2 Vehicle Model selected for retro fitment 

தொழிலாளர்களுக்கு சம்பள இழப்பு ஏற்படுகிறதென்றும் , எனவே 
3 Authenticated drawings , in duplicate , 

தொழிலாளர்களுக்கு 6 - வது நாள் வேலை வழங்க 
with following details: 

வேண்டுமென்று தி கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்டைல் 

ஒர்க்கர்ஸ் யூனியன் (எச்எம்எஸ் ) கோருவது சரியா ? 
(a ) Kit identification / model No . 
(b ) List of kit components 

2 . ஆம்மெனில் அவ்வாலை தொழிலாளர்களுக்கு கிடைக்கக் 

கூடிய பரிகாரம் என்ன ? 
(c ) Details of individual component and 
assembly of kit on the vehicle 

கஸ்பாநு மேட்டிக்ஸ் இந்தியா (பி ) லிட் , கூடுவாஞ்சேரி 
(d ) Locations and fixing details for 

[ அரசாணை (டி ) எண் 159 , தொழிலாளர் மற்றும் 
person s aids / crutches , etc 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 17 மார்ச் 2009.) 
4 Detailed explanation about safety in case 

No . II(2 )/LE/ 184 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
of accidental failure of modified controls / other 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கஸ்பாநு மேட்டிக்ஸ் இந்தியா 
mechanisms 

( பி ) லிட் , கூடுவாஞ்சேரி , என்ற நிருவாகத்திற்கும் சென்னை 
5 Instructions / Maintenance manual . 

ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் மற்றும் பொது தொழிலாளர்கள் 
6 Any other relevant information 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
[ No . RT - 11012/ 12/ 01 - MVL ] 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
SAROJ KUMAR DASH , 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதவதாலும் ; 
Joint Secretary . 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
S . MALATHI , 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கெண்டு 
Principal Secretary to Government. 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 

தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
Disputes between workmen and Managements referred 
to Industrial Tribunal for adjudication . 

மேலும் 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் மில்ஸ் லிமிடெட் , கோவை . நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணைடி) எண் 148 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புடித் 
துறை , 16 மார்ச் 2009 , பங்குனி 3 , திருவள்ளுவர் 

இணைப்பு 
ஆண்டு - 2040. ] 

கோரிக்கை - 1 - க்கான எழுவினா 
No . II( 2 )/LE/183/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 
மில்ஸ் லிமிடெட் , கோவை என்ற நிருவாகத்திற்கும் தி கீழ்க்கண்டவாறு ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற 
கோயமுத்தூர்டிஸ்ட்ரிக்ட் டெக்டைல்ஸ் ஒர்க்கஸ் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
யூனியன்க்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று பிறப்பிக்க . 
அரசு கருதுவதாலும் ; 

Highly 7000 500 9500 750 13250 1000 18250 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது skilled 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதவதாலும் ; 

Skilled 6000 400 8000 650 11000 

900 15500 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய Semi 5000 300 6500 500 9000 800 13000 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

skilled 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கெண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை Helper 4000 200 5000 400 7000 600 10000 


134 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


கோரிக்கை - 2 - க்கான எழுவினா 

எஸ் . ஐ . வி . இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் , தாழையூத்து . 
1960ஆம் ஆண்டு அடிப்படையாக கொண்ட புள்ளிகளில் 100 [ அரசாணைடி ) எண் 169 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( பி1) த் 
புள்ளிக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் தலா ரூ . 3/ துறை , 20 மார்ச் 2009 , பங்குனி 7 திருவள்ளுவர் 
பஞ்சப்படியாக அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை 

ஆண்டு - 2040.) 
நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

No . II ( 2 )/LE/ 185/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
கோரிக்கை - 3 - க்கான எழுவினா 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக எஸ் . ஐ . வி . இண்டஸ்ட்ரீஸ் 

லிமிடெட் , தாழையூத்து என்ற நிர்வாகத்திற்கும் , பாரதீய 
வீட்டு வாடகை படியாக சம்பளத்தில் 25 % வழங்க வேண்டும் 

விஸ்கோஸ் எடிபிள் ஆயில் டிவிஷன் என்ற 
என்ற கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
உத்தரவு பிறப்பிக்க . 

அரசு கருதுவதாலும் ; 
கோரிக்கை - 4 - க்கான எழுவினா 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
போக்குவரத்து படியாக சம்பளத்தில் 10 % வழங்க வேண்டும் 
என்ற கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உத்தரவு 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
பிறப்பிக்க . 

சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(C ) பிரிவின் வரம்பு 
கோரிக்கை - 5 - க்கான எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
ஷிப்ட் அலவன்சாக ஒரு நாளைக்கு ரூ. 30 வழங்க வேண்டும் தொழில் தீர்ப்பாயத்தின் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
என்ற கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
உத்தரவு பிறப்பிக்க . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோரிக்கை - 6 - க்கான எழுவினா 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
டிரெய்னி மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தினக்கூலியாக ரூ .200 / - வழங்க வேண்டும் . ஒரு வருடத்திற்கு 
மேல் பணிபுரியும் டிரெய்னி மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களை 

இணைப்பு 
பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை 
நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

எழுவினா 
கோரிக்கை - 8 - க்கான எழுவினா 

தாழையூத்திலுள்ள எஸ் . ஐ . வி . இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 
நிறுவனத்தில் கேன்டீன் ஏற்படுத்தி தொழிலாளர்களுக்கு 

சமையல் எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 
தரமான உணவு மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்ற 26 - 05 - 2003 முதல் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டது 
கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உத்தரவு நியாயமானதா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கலாம் . 
பிறப்பிக்க . 

Disputes between workmen and management referred 
கோரிக்கை - 9 - க்கான எழுவினா 

to Labour Court for adjudication . 
தொழிலாளர்களுக்கு ஆண்டிற்கு தலா 4 பேன்ட் 4 சட்டை , 

பி & சி மில்ஸ் , சென்னை . 
யூனிபார்ம் தையில் செலவிற்கு ரூ .1, 000 / - ம் வழங்கவேண்டும் 
என்ற கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய [ அரசாணைடி) எண் . 162 , தொழிலாளர் மற்றும் 
உத்தரவு பிறப்பிக்க . 

வேலைவாய்ப்பு( அ1) த் துறை , 20 மார்ச் 2009 .) 
கோரிக்கை - 10 - க்கான எழுவினா 

No . II (2 )/LE / 186 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
சலவைப்படியாக ரூ. 200 / - வழங்கவேண்டும் என்ற கோரிக்கை குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பி & சி மில்ஸ் சென்னை 
நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . என்ற நிர்வாகத்திற்கும் சென்னை தொழிலாளர் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கோரிக்கை - 11 - க்கான எழுவினா 

கருதுவதாலும் ; 
ஆண்டிற்கு 2 செட் ஷூ - வழங்க வேண்டும் என்ற 
கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
பிறப்பிக்க . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதவதாலும் ; 
கோரிக்கை - 12 - க்கான எழுவினா 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
கை கழுவுவதற்கு மாதம் 2 ஹமாம் சோப்பு , 2 மாதத்திற்கு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ஒரு டர்க்கிடவல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

தொழிலாளர் நிதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
கோரிக்கை - 15 - க்கான எழுவினா 

இதனால் ஆணையிடுகிறார் . 
பண்டிகை காலத்திற்கு ஒரு மாதம் சம்பளம் முன்பணமாக 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
அதனை பத்து தவணைகளில் பிடித்தம் செய்து கொள்ளவேண்டும் 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
என்ற கோரிக்கை நியாயம்மானதுதானா ? ஆம் எனில் உரிய நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
உத்தரவு பிறப்பிக்க . 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Apr . 29, 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


135 


து செய்ய நிறுத்தல் திரண்டம் அன்ன தமது 


இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
எழுவினா 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதவதாலும் ; 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
நிர்வாகம் தனது 6 பிப்ரவரி 2008 தேதிய உத்தரவின்படி , சட்டம் XM1947 ) 100 பிரிவிலம் . 1010 ) பிரிவின் வம்பு 
தொழிலாளி திரு எஸ் . சந்திரசேகரன் என்பவரை ஆந்திரமாநிலம் 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ராயல்சேறு என்ற இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளதை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் 
ரத்து செய்து மீண்டும் சென்னையிலேயே பணியமர்த்தப்பட 

நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் , 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( மதுரை) லிமிடெட் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி 
[ அரசாணை (டி ) எண் 165 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புடி 1) த் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
துறை, 20 மார்ச் 2009 பங்குனி 7 , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2040.] 

இணைப்பு 
No . II (2 )/LE/ 187 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்கழகம் , ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

திரு எஸ் . குழந்தைராஜ் , ஓட்டுநருக்கு நிர்வாகம் தமது 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிற்சங்கம் 

12 ஜூலை 2002 தேதிய உத்தரவின் மூலம் அன்னாரது 
(சி . ஐ . டி. யு ) - க்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

வருடாந்தர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் 
அரசு கருதுவதாலும் ; 

இரண்டு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து , வழங்கப்பட்ட 

தண்டனையை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்திரவுகள் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதவதாலும் ; பிறப்பிக்க ? 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

சௌந்தரராஜா மில்ஸ் லிமிடெட் , திண்டுக்கல் . 
சட்டம் XIV/ 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

[ அரசாணை (டி ) எண் 168 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பி1) த் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

துறை , 20 மார்ச் 2009 , பங்குனி 7 , திருவள்ளுவர் 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடப்படுகிறது . 

No . II(2 )/LE / 189/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சௌந்தரராஜா மில்ஸ் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

லிமிடெட் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , கோவை ஜில்லா 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

பஞ்சாலைத் தொழிலாளர்கள் சங்கம் ( எச் . எம் . எஸ் ) என்ற 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இணைப்பு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10 (1)( C ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
திரு எஸ் . வேலுச்சாமி ஓட்டுநருக்கு சேதாரத் தொகையான நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ரூ .894 / ஐ நிர்வாகம் தமது 31 டிசம்பர் 2003 தேதிய உத்தரவு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
மூலம் அன்னாரது சம்பளத்தில் பிடித்தம் செய்ய வழங்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
தண்டனையை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் , எனில் தொழிலாளிக்கு 
கிடைக்கக்கூடிய பரிகாரம் என்ன ? 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
( மதுரை) லிமிடெட் திண்டுக்கல் 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணைடி ) எண் 166 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( பிரித் 
துறை, 20 மார்ச் 2009 , பங்குனி 7 , திருவள்ளுவர் 

இணைப்பு 
ஆண்டு - 2040. ] 

எழுவினா 
No . II( 2 )/LE/188 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

கோரிக்கை எண் 1 
போக்குவரத்துக்கழகம் , (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

2006 - ம் ஆண்டு பணிநிரந்தரம் செய்யப்பட்ட மற்றும் அதற்கு 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் 

பின்னர் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு 
சங்கம் (சி . ஐ . டி .யு ) - க்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது ஒட்டுமொத்த சம்பளம் வழங்கப்படுவதை மாற்றி , அடிப்படை 
என்று அரசு கருதுவதாலும் ; 


ஆண்டு. 22 மார்ச் 2தாழிலாளர் மற்றும் 


136 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec. 2 


சம்பளம் , மாறும் அகவிலைப்படி , வீட்டுவாடகைப்படி , பயணப்படி எனவே , தனக்கும் பதவி உயர்வும் அதற்கான ஊதியமும் 
போன்ற அனைத்து பயன்களையும் அளிக்க வேண்டும் என்ற இளையவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட நாள் முதல் வழங்க 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

உரிய உத்திரவுகள் வழங்குக . 


ஆப்சென்ட் கோ வரை 13 நாட்களும் தேதி முதல்விண்ணப்பத்தை 


கோரிக்கை எண் . 5 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் , (மதுரை ) 

லிமிடெட் , திண்டுக்கல் . 
திரு . பாண்டி என்ற தொழிலாளி ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்டில் 
கடந்த 4 அக்டோபர் 2006 - ம் தேதி மற்றும் 10 அக்டோபர் 

[ அரசாணை ( டி ) எண் 176 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
2006 தேதி முதல் இன்றுவரையிலும் அவர் முழு நேரமும் 

(பி1) த் துறை , 24 மார்ச் 2009 , பங்குனி 11 , திருவள்ளுவர் 
பணிபுரிந்திருந்தும் கூட அவரை பழிவாங்கும் நோக்கத்துடன் 

ஆண்டு - 2040 .) 
வேண்டுமென்றே அவருக்கு 4 அக்டோபர் 2006 - ம் தேதி 
அரைநாளும் 10 அக்டோபர் 2006 - ம் தேதி முதல் தொடர்ந்து 

No . II(2)/LE / 191 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆப்சென்ட் மார்க் பதிந்துள்ளதை ரத்து செய்து ஆப்சென்ட் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
பதிவு செய்த நாட்களுக்கு முழுச்சம்பளமும் வழங்கிட வேண்டும் 

போக்குவரத்துக்கழகம் , (மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
என்ற கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய 

நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் 
உத்திரவு பிறப்பிக்க . 

(சி .ஐ . டி .யு .) சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் . 8 
வேல்முருகன் என்பவர் கொடுத்த விடுப்பு விண்ணப்பத்தை 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நிராகரித்து 18 செப்டம்பர் 2006 - ம் தேதி முதல் 30 செப்டம்பர் 
2006 - ம் தேதி வரை 13 நாட்களுக்கு பழிவாங்கும் நோக்குடன் 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
ஆப்சென்ட் போடப்பட்டுள்ளதை ரத்து செய்து விடுப்பு அனுமதிக்க சட்டம் XIV/ 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்திரவு பிறப்பிக்க . தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
எச் . எச் . 529 , அன்மருதை தொடக்க வேளாண்மை என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
கூட்டுறவு வங்கி , அன்மருதை . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை (டி ) எண் 175 , தொழிலாளர் மற்றும் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( பி2 ) த் துறை , 24 மார்ச் 2009 , பங்குனி 11 , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

தொழிலாளர் 

நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II( 2 )/LE / 190 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக எச் . எச் . 529 , அன்மருதை 

இணைப்பு 
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி , அன்மருதை , என்ற 
நிர்வாகத்திற்கும் , வேலூர் , திருவண்ணாமலை மாவட்ட தேசிய 

எழுவினா 
பொது தொழிலாளர் சம்மேளனம் , வேலூருக்குமிடையே தொழில் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

திரு . எம் . சீனிவாசன் நடத்துநருக்கு நிர்வாகம் தமது 

9 ஜனவரி 2004 தேதிய உத்திரவின் மூலம் அவரது ஊதிய 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது உயர்வினை அதன் திரண்ட பயன்களின்றி ஒரு வருட காலத்திற்கு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நிறுத்தம் செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை) 

லிமிடெட் , திண்டுக்கல் . 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் [ அரசாணை ( டி ) எண் 177 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட ( பி1) த் துறை , 24 மார்ச் 2009 , பங்குனி 11 , திருவள்ளுவர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு ஆண்டு - 2040 .] 
தொழிலாளர் நீதிமன்றம் , வேலூர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II (2 )/LE / 192 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
எழுவினா 

போக்குவரத்துக்கழகம் , ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் 
எச் . எச் . 529 - அன்மருதை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு (சி . ஐ . டி . யு .) சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
வங்கி நிர்வாகம் , பணி நிலையில் முதுநிலையிலுள்ள என்று அரசு கருதுவதாலும் ; 
திரு . எஸ் . வி . பொன்ராஜ் என்பவருக்கு பதவி உயர்வு அளிக்காமல் , 
அவரைவிட இளநிலையிலுள்ள ஒருவருக்கு பதவி உயர்வு 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
வழங்கியது பணி மூப்பு விதிகளை மீறிய செயல் என்றும் , அவன் 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


எனதுதானா? ஆடு தொழிற்சங்கத்தியை ரத்து செய்ய 


Apr . 29 , 2009 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


137 


1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய திருச்சி மாவட்டம் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
சட்டம் XIV /1947 ) 10(1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

கழகம் . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , [ அரசாணை ( டி ) எண் 192 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட ( பி2) த் துறை , 1 ஏப்ரல் 2009 , பங்குனி 19, திருவள்ளுவர் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

ஆண்டு 2040.) 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பிழைத்திருத்தம் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தொழிலாளர் நீதிமன்றம் , 

No . II ( 2 ) / LE / 194 / 2009 . - அரசாணை ( டி ) எண் 561 , 

திருச்சிராப்பள்ளி 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , நாள் : 
21 ஏப்ரல் 2005 - ன் இணைப்பில் உள்ள கோரிக்கை எண் 4 - ல் 

உள்ள எழுவினாவிற்கு பதிலாக கீழ்க்கண்ட எழுவினாவினை 
இணைப்பு 

சேர்த்து திருத்தம் செய்து ஆணை வெளியிடப்படுகிறது : 
எழுவினா 

கோரிக்கை எண் 4 : 
தொழிலாளி திரு . ஏ . முருகவேல் , ஏ . டி. எம் . - ற்கு நிர்வாகம் 
தமது 25 மார்ச் 2003 தேதிய உத்திரவு மூலம் அன்னாரது 

திரு . டி . ஹரிகிருஷ்ணன் என்ற ஓட்டுநருக்கு நிர்வாகம் 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் 

31 டிசம்பர் 2001 தேதிய உத்திரவில் வருடாந்திர ஊதிய உயர்வை 
2 வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து வழங்கப்பட்ட 

கூட்டு விளைவுடன் இரண்டு வருட காலத்திற்கு நிறுத்தி வைத்து 
தண்டனையை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் 

தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
கோரிக்கை நியாயம்தானா ? ஆமெனில் உரிய உத்திரவுகள் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? உரிய 
பிறப்பிக்க . 

உத்திரவுகள் பிறப்பிக்க . 


தி தஷின் ஓட்டல் , சென்னை 

சின்மயா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி 
[ அரசாணை (டி ) எண் 190 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

[ அரசாணை ( டி ) எண் 197 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ1) த் துறை, 1 ஏப்ரல் 2009 .) 

( அ ) த் துறை , 2 ஏப்ரல் 2009.) 
No . II (2 )/LE/ 193/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

No . II(2 )/LE/ 195 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தி தஷின் ஓட்டல் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சின்மயா வித்யாலயா 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ் மாநில ஓட்டல் 

மேல்நிலைப்பள்ளி என்ற நிர்வாகத்திற்கும் சின்மயா வித்யாலயா 
தொழிலாளர் சங்கம் சென்னைக்குமிடையே தொழிற்தகராறு 

மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் நல 

சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

கருதுவதாலும் பார்வை 4 - ல் கண்ட அரசாணையில் கோரிக்கை 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது எண்க ள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 10 ஆகிய கோரிக்கைகள் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; நீதிமன்ற தீர்ப்பிற்குவிட தேவையில்லை என ஆணை பிறப்பித்தும் 

பார்வை 3 - ல் கண்ட அரசாணையில் கோரிக்கை எண் 9 - ஐ 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

மட்டும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு விடலாம் என்றும் ஆணைகள் 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

வெளியிடப்பட்டன . இந்த அரசாணைகளுக்கு எதிராக சென்னை 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு உயர்நீதிமன்றக் 

உயர்நீதிமன்றத்தில் நிர்வாகத்திற்கு எதிராக சின்மயா வித்யாலயா 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அல்லாத ஊழியர் நலச்சங்கம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

தாக்கல் செய்த வழக்கில் பார்வை 5 - ல் காணும் உயர்நீதிமன்ற 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

ஆணைக்கிணங்க கோரிக்கை எண் . 8 , 10 நீங்கலாக மற்ற 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

அனைத்து கோரிக்கைகளும் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
இணைப்பு 

தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்ப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
கோரிக்கை எண் 17 - எழுவினா 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தொழிலாளர்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரூ . 100/ 

10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மதிப்புள்ள டர்க்கி டவல் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்திரவுகள் 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
பிறப்பிக்க . 

கொள்ளப்படுகிறது . 


அது ஒரு முறை சூ. 10 - 10/27 பிரிவின்க " ஆண்டும் 


138 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பு 

கோரிக்கை - 4 - க்கான எழுவினா 
கோரிக்கை - 1 - க்கான எழுவினா 

பணியாற்றும் ஊழியர்களின் 2 பிள்ளைகளுக்கு பள்ளியில் 

சேர்த்துக் கொள்ளவும் , கட்டணமின்றி கல்வி வழங்க வேண்டும் 
ஆயாக்கள் , காவலர்கள் , ஓட்டுநர்கள் , துப்புரவாளர்கள் , என 

என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
நடத்துநர்கள் ஆகியோருக்கு வேலை நிர்ணயம் , சர்வீஸ் ஆம் என 

ர் . ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
வெயிட்டேஜ் , பணி நிரந்தரம் , அடிப்படை சம்பளம் , அகவிலைப்படி 

கோரிக்கை - 5 - க்கான எழுவினா 
மற்றும் அனைத்து படிகளும் வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதா ? ஆம் எனில் , உரிய ஊழியர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மூலம் குரூப் 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

இன்ஷூரன்ஸ் திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
கோரிக்கை - 2 - க்கான எழுவினா 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை - 6 - க்கான எழுவினா 
அரசு தற்சமயம் வழங்கும் 170 % அகவிலைப்படியை வழங்க 
வேண்டுமென்றும் , மேலும் அவ்வப்போது உயர்த்தும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற 
அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை - 7 - க்கான எழுவினா 
கோரிக்கை - 3 - க்கான எழுவினா 

வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை அமல்படுத்துவதுடன் , 

10 % வைப்பு நிதியை ஊதியத்தில் பிடித்தம் செய்யுமாறும் 
ஈட்டிய விடுப்பு ஜனவரி முதல் தேதியிலிருந்து 15 நாட்களும் 

( அடிப்படை சம்பளம் , அகவிலைப்படி ) அதற்கு சமமாக நிர்வாகம் 
ஜூலை முதல் தேதியிலிருந்து 15 நாட்களும் ஆக மொத்தம் 

வைப்புநிதித் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரும் 
ஆண்டுக்கு 30 நாட்கள் ஈட்டிய விடுப்பை பணமாக ஆண்டுக்கு 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
15 நாட்கள் வழங்க வேண்டுமென்றும் மருத்துவ விடுப்பு மற்றும் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
மருத்துவ செலவை ஈடுசெய்ய வேண்டுமென்றும் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

ச . ஆறுமுகம் , 
அரசு துணைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


